ஸ்ரீ பஞ்சாக்ஷர புஜங்கம்‌ 


உ 
சிவமயம்‌ 
ஸ்ரீ மஹாதேவ ஜயம்‌ 


பம அஸ்க பவது 


॥ ஏர ரன எஸ்றா ॥ 
॥ ஸ்ரீ பஞ்சாக்ஷர புஜங்கம்‌ ॥ 


தர்மப்ரவசன ரத்னம்‌, உத்தம உபன்யாசக சக்ரவர்த்தி 
பிரம்மஸ்ரீ மஞ்சக்குடி K. ராஜகோபால சாஸ்திரிகள்‌ 
இயற்றிய 


எண வண்ணான்‌ 
களா எனி | 
௦ எண்ன 
எர்ணணை என்னாள்‌ ॥ 2 ॥ 
நமஸ்யேகி:ரீற ஸ்வயஞ்ஜ்யோதிராத்மன்‌ 
கைலாஸவாஸின்‌ ப*வபீ*திறாந்த | 
த்வாமேவயாசேத்‌:ய ப*க்திம்ப்ரதே * ஹிமே 
மாம்ரக்ஷதே“ வேற மம்போ“த“யாநிதே* ॥ 1 ॥ 


1. ஹே கிரீசா! நீங்கள்‌ ஜ்யோதிஸ்வரூபமாக இருந்து ஜீவ ரக்ஷணம்‌ செய்ய 
கைலாசத்தில்‌ வசித்து மக்களின்‌ பயத்தை அடக்கும்‌ சிவமே! உங்களை வேண்டு 
கிறேன்‌. சம்போ! தயாநிதியே, தேவேச, எனக்குப்‌ பக்தியைக்‌ கொடுங்கள்‌. என்னை 
ரக்ஷித்தருள வேணும்‌. 


ஸ்ரீ பஞ்சாக்ஷர புஜங்கம்‌ 


எனணைர்‌ என்னி 
எள என்னாள்‌ | 
எளணா எனனை 

என்ர எர்னாளான ॥ 2 ॥ 

மஹாதே* வமூர்தே மஹேஸானமறம்போ* 
மஹாபாஃக்‌*யதா*யின்‌ மஹாமேருவாஸின்‌ | 


மஹாவாக்யகு“ப்த மஹாதே“ஹரூப 
மஹத்‌“பிஸ்துதஸ்த்வம்‌ மாம்ரக்ஷசாத்‌“ய ॥ 2 ॥ 


2. மஹாதேவனே, மஹேசான சம்போ, மஹா பாக்யத்தையளிப்பவனே, 
மஹாமேருவில்‌ வஸிப்பவனே, மஹா வாக்யங்களில்‌ மறைந்திருக்கும்‌ ரூபமு 
டைய சம்போ! மஹான்கள்‌ உங்களைத்‌ துதிசெய்கிறார்கள்‌, (அப்படிப்பட்ட நீர்‌ என்னை 
இப்பொழுதே ரக்ஷித்தருள்விராக. 

நாள்‌ என்னொர்‌ 

்‌ எண்டார்‌ | 
௮ ட ஃ 
எள uate 
அள்‌ எனா ॥ 3 ॥ 

ிவந்தே* வதே*வம்‌ ம்ருட'ம்ஸர்வறாந்தம்‌ 

ப*“வம்பாஃ“வக *ம்யம்‌ ப்ரபுந்தாரந்தமூர்த்திம்‌ | 
நமஸ்யேஸதா * பக்தி பூர்வங்கி:ரீறம்‌ 


மிவாத*ன்யதை* வம்‌ நஜானேனஜானே ॥ 3 ॥ 


3. சிவன்‌, தேவதேவன்‌. ம்ருடன்‌, ஸர்வசாந்தன்‌, பவன்‌ தியானத்தினால்‌ 
அடையத்தகுந்தவர்‌, அடக்கமானவர்‌, கிரீசர்‌ என்ற பெயர்களைச்‌ சொல்லி எப்பொழு 
தும்‌ பக்தி பூர்வமாக நமஸ்கரிப்பேன்‌. சிவனைத்‌ தவிர வேறு தெய்வம்‌ தெரியாது, 
தெரியாது. 

அரள்னள்ளிரிர ப்ரா | 
எனன என்னனா 
ன்ளாள்ள்ள்‌ எண xl 
வரம்வக்ரதுண்ட*ம்‌ ஸுதஞ்ஜாதமாத்ரே 
ஸ்வபுத்த்ரம்ஸ்வயம்ப்ரீதி பூர்வப்ரக்‌*ருஹ்ணன்‌ | 
அங்கேநிதா-யாஸ்ய மூத்‌-நிஸ்வஜிக்‌“ரன்‌ 
ஸோமாக“ணேமேதி ப*க்தை:ஸ்துதஸ்த்வம்‌ ॥ 4 ॥ 


ஸ்ரீ பஞ்சாக்ஷர புஜங்கம்‌ 


4. யானைமுகமுடைய புத்திரனைப்‌ பெற்றவுடன்‌ ப்ரீதியுடன்‌ தன்‌ மடியில்‌ 
வைத்து உச்சி முகந்து ஸந்தோஷப்படும்‌ பரமேச்வரனை 'ஸோமாகணேசன்‌' என்று 
பக்தர்கள்‌ ஸ்துதி செய்வார்கள்‌. 


ணார வள்ள | 
எள்‌ என்க ளர்‌ 


எனை? எச ॥ ட ॥ 
யமிச்ச*ன்‌ ஸ்வயந்தேஜ புஞ்ஜாபி“ராமம்‌ 
பரம்ப்‌“ரஹ்மமூர்திம்‌ ஸ்வபா“ஸாலஸந்தம்‌ | 
நமங்மிவாயேதி மனும்ரூபவந்தம்‌ 
ஸதா:பா4வயேஹ்ருத்ஸரோஜே கி£ரீமம்‌ ॥ 5 ॥ 


5. ஸ்வயமாக (கோடிஸூர்யன்‌ போல) ஜ்யோதிர்‌ மண்டலமாக விளங்கும்‌ 
பரப்ரும்மமாயும்‌, தன்‌ ஒளியினால்‌ தானாகப்‌ பிரகாசிக்கும்‌ சிவ மூர்த்தியும்‌, 
'நமச்சிவாய' என்னும்‌ மந்திரத்தின்‌ உருவமானவரு மான கிரீசனான சிவபெருமானை 
எப்போதும்‌ என்‌ உள்ளத்தாமரையில்‌ வைத்திருப்பேன்‌. 


ஸரீ பஞ்சாக்ஷர புஜங்கம்‌ உரையுடன்‌ முற்றிற்று. 


சிவம்‌ 


